GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


PTT 

. 


. 


RE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


NADU 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


10HE 1 * 


RIUMPH 


No . 44 ] 


CHENNAI, WEDNESDAY, NOVEMBER 19 , 2014 
Karthigai 3 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 
Indian Stamp Act. 
Provisions for the consolidation of duty chargeable in respect of issue of Insurance Policies 

by Life Insurance Corporation of India through its Branches in the State of 
Tamil Nadu for certain period , etc . 


748 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Labour Courts for Adjudication 

.. .. .. 


.. 


.. 


.. 


748 -751 


D . T.P . - II-2 (44 ) — 1 


[747 ] 


748 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


" ருவர் ஆண்டுக்டோபர் 20ஆர் மற்றும் மே 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
DEPARTMENT 

Disputes between Workmen and Managements 
Notifications under the Indian Stamp Act. 

referred to Labour Courts for Adjudication 
Provisions for the consolidation of duty chargeable in கூனவேலம்பட்டிபுதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு 
respect of issue of Insurance Policies by Life Insurance 

கடன் சங்கம் , கூனவேலம்பட்டி , நாமக்கல் . 
Corporation of India through its Branches in the State 
of Tamil Nadu for certain period under the Act. 

[ அரசாணை ( டி ) எண் 472 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( டி 1) த் துறை , 14 அக்டோபர் 2014 , புரட்டாசி 28 , ஜய , 
[ G . O . ( Rt.) No . 497 , Commercial Taxes and Registration ( J1) , 

திருவள்ளுவர் ஆண்டு- 2045 .) 
15th October 2014 .) 

No . II ( 2)/LE / 691 / 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
No.11(2 )/CTR /688 /2014 . - In exercise of the powers குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கூனவேலம்பட்டிபுதூர் 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் , கூனவேலம்பட்டி 
the Indian Stamp Act , 1899 ( Central Act II of 1899) , the என்ற நிர்வாகத்திற்கும் சேலம் மண்டல அனைத்து பணியாளர்கள் 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation சங்கம் , அஸ்தம்பட்டி , சேலம் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
of duty of Rs .3 , 82 , 00 , 000 / - (Rupees Three crore and eighty தொழிற்தகராறு எழுந்துள்ள து என்று அரசு கருதுவதாலும் ; 
two lakhs only ) chargeable under the said Act in respect of 
issue of insurance policies by Life Insurance Corporation of மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
India through its Branches in the State of Tamil Nadu for அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
the period from 1st October 2014 to 31st December 2014 . கருதுவதாலும் ; 
Provisions for the consolidation of duty chargeable in 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
respect of issue of Policies by the New India Assurance 

( மத்திய சட்டம் XIVI1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் 
Company Limited through its Branch Office in 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
Tambaram , Chennai for certain period under the Act. 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சேலம் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
[G . O . (Rt.) No. 532, Commercial Taxes and Registration (J1), 

இதனால் ஆணையிடுகிறார் . 
20th October 2014. ) 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
No.II (2 ) / CTR/689/ 2014 . - In exercise of the powers 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of 

தொழிலாளர் நீதிமன்றத்திடம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs . 18 , 000/ - (Rupees eighteen thousand only ) 

இணைப்பு 
chargeable under the said Act in respect of issue of policies 

எழுவினா 
by the New India Assurance Company Limited through its 
Branch Office No. 713201 in Tambaram , Chennai for the மனுதாரர் சங்க தொழிற்சங்க உறுப்பினர் திரு லட்சாதிபதி 
period from 1st October 2014 to 31st March 2015 . 

என்பவருக்கு கூனவேலம்பட்டிபுதூர் தொடக்க வேளாண்மை 

கூட்டுறவு கடன் சங்க நிர்வாகம் 15 - 04 - 2008 - ல் வழங்கிய 
Provisions for the consolidation of duty chargeable in 5 ஆண்டு ஊதிய உயர்வு நிறுத்த தண்டனை மற்றும் 

respect of issue of Policies by the New India Assurance 10 - 12 - 2009 - ல் வழங்கிய ஓராண்டு ஊதிய உயர்வு நிறுத்த 
Company Limited through its Divisional Office in தண்ட னை ஆகிய இரு தண்டனைகளையும் ரத்து செய்ய 

T . Nagar , Chennai for certain period under the Act . வேண்டும் என்ற கோரிக்கை நியாயம்தானா ? 
[G . O . (Rt.) No . 533, Commercial Taxes and Registration (J1), 

ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் . 
20th October 2014.) 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (மதுரை ) லிமிடெட் , 

திண்டுக்கல் . 
No . II (2 ) CTR/ 690 / 2014 . -- In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 9 of 

[ அரசாணை (டி ) எண் 491 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 

( பி1) த் துறை , 20 அக்டோபர் 2014 , ஐப்பசி 3 , ஜய , 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 

திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 
of duty of Rs . 50, 000 / - ( Rupees Fifty thousand only ) 
chargeable under the said Act in respect of issue of policies No . II( 2 ) LE/692 / 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
by the New India Assurance Company Limited through its குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
Divisional Office No.710500 in T . Nagar , Chennai for the போக்குவரத்துக் கழகம் (மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
period from 15th October 2014 to 14th October 2015 . நிர்வாகத்திற்கும் திண்டுக்கல் மண்டலம் அரசு போக்குவரத்துக் 

கழக பாரதீய தொழிலாளர் சங்கம் , திண்டுக்கல் என்ற 
C . JAYARAMAN , 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
Deputy Secretary To Government. அரசு கருதுவதாலும் ; 


Nov . 19 , 2014 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


749 


STEI633/2014 தொடர்பாஎன்ற நிர்வாக பாதி 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

[ அரசாணை ( டி ) எண் 497 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 

( பி1) த் துறை , 28 அக்டோபர் 2014 , ஐப்பசி 11 , ஜய , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருச்சிராப்பள்ளி No . II( 2)/LE / 694/ 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
இதனால் ஆணையிடுகிறார் . 

போக்குவரத்துக் கழகம் , வண்ணாரப்பேட்டை , திருநெல்வேலி என்ற 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் நிர்வாகத்திற்கும் நெல்லை , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , திருநெல்வேலி என்ற 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் அரசு கருதுவதாலும் ; 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
இணைப்பு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
மனுதாரர் ஓட்டுநர் எல் . வேலுச்சாமிக்கு (ப . எண் 55208 ) சட்டம் XIV /1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் வரம்பு 
அவர்களது ஊதிய உயர்வினை திரண்ட பயன்களின்றி 3 மாத நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
காலத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகத்தின் 30 - 11 - 2012 - ம் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருநெல்வேலி 
தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்யக் கோரும் தொழிற் சங்கத்தின் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
கோரிக்கை நியாயமானதா ? 

இதனால் ஆணையிடுகிறார் . 
[ அரசாணை (டி ) எண் 492 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( பி1) த் துறை, 20 அக்டோபர் 2014 , ஐப்பசி 3 , ஜய , 10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
திருவள்ளுவர் ஆண்டு- 2045 .) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
No . II(2 )/LE/693 / 2014 - இந்த ஆணையின் இணைப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்திற்கும் 

இணைப்பு 
திண்டுக்கல் மண்டலம் அரசு போக்குவரத்துக் கழக பாரதீய 
தொழிலாளர் சங்கம் , திண்டுக்கல் என்ற தொழிற் 

எழுவினா 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

திரு . S . நடராஜன் (9975 ) நடத்துனரின் வருடாந்திர ஊதிய 
கருதுவதாலும் ; 

உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் மூன்று வருடங்களுக்கு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 06 - 11 - 2011 தேதியிட்ட 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 
1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு 

ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருச்சிராப்பள்ளி 

[ அரசாணை ( டி ) எண் 498 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று ( பி1) த் துறை , 28 அக்டோபர் 2014 , ஐப்பசி 11 , ஜய , 
இதனால் ஆணையிடுகிறார் . 

திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் No . II (2)/LE /695 /2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு போக்குவரத்துக் கழகம் , வண்ணாரப்பேட்டை , திருநெல்வேலி என்ற 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் நிர்வாகத்திற்கும் நெல்லை , சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் யூனியன் , திருநெல்வேலி என்ற 

தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
இணைப்பு 

அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
மனுதாரர் சங்க உறுப்பினர் நடத்துனர் கே . முருகனை 
( ப .எண் 62485 ) எதிர்மனுதாரர் நிர்வாகம் (31 - 01 - 2006 - 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
14 - 02 - 2006 ) 15 நாட்கள் தற்காலிக வேலைநீக்கத்தில் சட்டம் XIV / 1947 ) 10 (1 )(c ) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் வரம்பு 
வைத்திருந்து அவருக்கு அதனையே தண்டனையாக வழங்கி நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
பிறப்பித்த எதிர்மனுதாரர் நிர்வாகத்தின் 25 - 09 - 2006 - ம் தேதியிட்ட தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருநெல்வேலி 
உத்தரவினை ரத்து செய்யக் கோரும் தொழிற் சங்கத்தின் இந்த தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
கோரிக்கை நியாயமானதா ? ஆமெனில் , உரிய உத்தரவுகள் இதனால் ஆணையிடுகிறார் . 
பிறப்பிக்க . 


D .T. P. - ||- 2 (44 ) - 2 
D . T.P. - ||-2 (44 ) - 2 


750 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


10லேருந் 
தலல 
டுகிறது 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் (சி .ஐ . டி. யு ) , 
10( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
திருநெல்வேலிதொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
எழுவினா 

சட்டம் XIV / 1947 ) 10( 1)( c ) பிரிவிலும் , 10 ( 1) (d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
திரு . P . பழனி நடத்துனரின் வருடாந்திர ஊதிய உயர்வினை தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருநெல்வேலி 
எதிர்காலத்தில் பாதிக்கும் வகையில் ஓராண்டுக்கு நிறுத்தி வைத்து தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
நிர்வாகம் பிறப்பித்த 27 - 3 - 2006 தேதியிட்ட உத்தரவை ரத்து இதனால் ஆணையிடுகிறார் . 
செய்ய வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
[ அரசாணை ( டி ) எண் 499 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( பி1) த் துறை , 28 அக்டோபர் 2014 , ஐப்பசி 11 , ஜய , 
திருவள்ளுவர் ஆண்டு- 2045 .) 

இணைப்பு 
No . II(2 )/LE/696/ 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 

திருமதி . M . பார்வதி ( 7581 ) என்பவருக்கு நிர்வாகத்தால் 
நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , (சி . ஐ . டி .யு) , 

அவர் பெற்று வந்த சம்பள நிலையிலிருந்து ஐந்து நிலைகள் 
திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 

குறைத்தும் 31 - 10 - 2004 முதல் 06 - 12 - 2004 வரை பணிக்கு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

வராத காலத்தை சம்பளமில்லாத விடுப்பாக பாவித்தும் 

நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட 27 - 01 - 2006 தேதியிட்ட உத்தரவினை 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது ரத்து செய்யவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? 
1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
சட்டம் XIV/ 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , [ அரசாணை ( டி ) எண் 505 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருநெல்வேலி 

( பி1) த் துறை , 30 அக்டோபர் 2014 , ஐப்பசி 13 , ஜய , 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 

திருவள்ளுவர் ஆண்டு - 2045 . ) 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் No . II(2 )/LE /698/2014 - இந்த ஆணையின் இணைப்பில் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு ), 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
இணைப்பு 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
எழுவினா 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
திரு . ஜி . கோவிந்தராஜன் உதவி கைவினைஞர் (6226 ) 
என்பவரின் வருடாந்திர ஊதிய உயர்வினை எதிர்காலத்தில் 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
பாதிக்கும் வகையில் ஒரு வருடம் நிறுத்தி வைத்து நிர்வாகம் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)( c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
பிறப்பித்த 01 - 03 - 2006 தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வேண்டுமென்றும் மற்றும் பிடித்தம் செய்யப்பட்ட ரூ . 700 இழப்பீட்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருநெல்வேலி 
தொகையினையும் திரும்ப வழங்கிட வேண்டுமென்ற தொழிற் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

இதனால் ஆணையிடுகிறார் . 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை (டி ) எண் 504 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
( பி1) த் துறை , 30 அக்டோபர் 2014 , ஐப்பசி 13 , ஜய , 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
திருவள்ளுவர் ஆண்டு - 2045. ) 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No . II (2)/LE / 697 /2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 


Nov . 19 , 2014] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


751 


இணைப்பு 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV /1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
திரு . கா . ஜோதி , நடத்துனர் (4433 ) என்பவரின் வருடாந்திர 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருநெல்வேலி 
ஊதிய உயர்வை திரண்ட பயனுடன் ஒரு வருடத்திற்கு நிறுத்தி 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 24 - 08 - 2011 தேதியிட்ட உத்தரவை 

இதனால் ஆணையிடுகிறார் . 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
நியாயம்தானா ? 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 506 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி )த் துறை , 30 அக்டோபர் 2014 , ஐப்பசி 13 , ஜய , 

இணைப்பு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 

எழுவினா 
No . II (2 )/LE / 699/ 2014 - இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு . எஸ் . சகாயராஜ் ஓட்டுனரின் (பணி எண் . 5497 ) 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் திரண்ட பயனுடன் ஒரு 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 

வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 17 - 07 - 2008 
நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , (சி . ஐ . டி. யு ) , 

தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற் 
திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 

சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது ( அரசாணை (டி ) எண் 508 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; ( பி1) த் துறை , 30 அக்டோபர் 2014 , ஐப்பசி 13 , ஜய , 
1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 
சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் வரம்பு No. II(2 )/LE /701/ 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருநெல்வேலி 

போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் (சியை). 
இதனால் ஆணையிடுகிறார் . 

திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் , 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் வரம்பு 
இணைப்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு திருநெல்வேலி 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
திரு . R . மரியஜெபஸ்டியன் ஓட்டுனரின் வருடாந்திர ஊதிய 

இதனால் ஆணையிடுகிறார் . 
உயர்வினை திரண்ட பயனுடன் நான்கு ஆண்டுகளாக நிறுத்தி 
வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 30 - 08 - 2011 தேதியிட்ட மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
மேல்முறையீட்டு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற் 10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 507 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
( பி1) த் துறை , 30 அக்டோபர் 2014 , ஐப்பசி 13 , ஜய , 

எழுவினா 
திருவள்ளுவர் ஆண்டு - 2045. ) 

திரு . A . துரைராஜ் ( 3028 ) நடத்துனரின் வருடாந்திர ஊதிய 
No . II (2)/ LE /700 /2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

உயர்வினை எதிர்காலத்தில் பாதிக்கும் வகையில் ஒரு வருடத்திற்கு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 29 - 12 - 2007 தேதியிட்ட 

உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் 
போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 
நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , (சி . ஐ . டி . யு ) , 
திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மா . வீரசண்முக மணி , 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அரசுச் செயலாளர் . 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


SANTHEER 


SFFRESCUEROKENA TOPYARKLE NIRLSSIATING,CHENNAI 


